தமிழ்நாடு அரசு 

2019 


[ Regd . No . TN / CCN/ 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[விலை : ரூ . 13 .60 காசு 


டு 


" 


* 


" - 
கா 
RH4 

K 


தமிழ்நாடு அரசிதழ் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மயே வெல் 


வல்லும் 


எண் 24] 


சென்னை , புதன்கிழமை , ஜூன் 12 , 2019 
வைகாசி 29 , விகாரி , திருவள்ளுவர் ஆண்டு - 2050 


பகுதி IV - பிரிவு 2 இன் இணைப்பு 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் பின்வரும் சட்டமானது , 2017 ஆம் ஆண்டு 
ஜூலை திங்கள் 26 ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது . மற்றும் அது 
பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 

சட்ட எண் 27/2017 


தமிழ்நாடு சட்டம் 

21 /2009. 


2009 ஆம் ஆண்டு தமிழ்நாடு திருமணங்களை பதிவு செய்தல் சட்டத்தினை 

திருத்தம் செய்வதற்கானதொரு சட்டம் . 
இந்தியக் குடியரசின் அறுபத்து எட்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றப் பேரவையினால் 
பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக: 

1 . (1 ) இந்தச் சட்டம் 2017 ஆம் ஆண்டு தமிழ்நாடு திருமணங்களை பதிவு செய்தல் (திருத்த ) சட்டம் குறுந்தலைப்பு 
என்று அழைக்கப்பெறும் . 

மற்றும் 

தொடக்கம் . 
(2 ) இது மாநில அரசால் , அறிவிக்கையின் வாயிலாக குறித்திடலாகும் அத்தகைய தேதியன்று 
நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

2 . (இதன் பின்பு முதன்மைச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான ) 2009 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு 2 ஆம் 
திருமணங்களை பதிவு செய்தல் சட்டத்தின் 2 - ஆம் பிரிவில் ( e ) கூறுக்குப் பதிலாக பின்வரும் கூறு பிரிவிற்கான 
மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

திருத்தம் . 
( e) " மதகுரு " என்பது , தற்போதைக்குச் சொல்லாற்றலிலுள்ள சட்டம் எதன்படியும் அல்லது 
பழக்கம் அல்லது வழக்காறு ஆகியவற்றிற்கேற்ப திருமணம் ஒன்றை நடத்தி வைக்கிற நபர் எவரும் என்று 
பொருள்படும் . 
3 . முதன்மைச் சட்டத்தின் 5 - ஆம் பிரிவில் (1 ) ஆம் உட்பிரிவில் , 

5 ஆம் 

பிரிவிற்கான 
(1) " அல்லது வகுத்துரைக்கப்படலாகிறவாறான முறையில் அனுப்புதல் என்கின்ற சொற்றொடர் 

திருத்தம் . 
விட்டு விடப்படுதல் வேண்டும் ; 

(2 ) வரம்புரைக்குப் பதிலாக , பின்வரும் வரம்புரைகள் மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் , 
அதாவது: 


வரம்புரை - ஆனால் திருமணம் செய்து கொண்டவர்கள் நேரடியாக விவரக் குறிப்பினை அளிக்காமல் 
இருக்கின்றவிடத்து , பதிவாளர் நேரடியாக விவரக் குறிப்பினை அளிக்க முடியாமல் போனதற்கான சிறப்புச் 
சூழ்நிலைகளை பதிவு செய்த பின்பு வகுத்துரைக்கப்படலாகிறவாறான அத்தகைய முறையில் விவரக் 
குறிப்பினை அனுப்பி வைப்பதற்கு அவர்களை அனுமதிக்கலாம் : 


DTP - IV - 2- (24 ) ( T Sup ) - 1 


[ 1 ] 


மேலும் வரம்புரை - ஆனால் மேற்சொன்ன தொண்ணூறு நாட்கள் முடிவடைந்த 
பின்பு வகுத்துரைக்கப்படலாகிறவாறான கூடுதல் கட்டணச் செலுத்தத்துடன் மேலுமான 
அறுபது நாட்களுக்குள் விவரக் குறிப்பு பதிவாளரிடம் நேரடியாகவோ அல்லது 
வகுத்துரைக்கப்படலாகிறவாறான முறையில் அளிக்கப்படலாம் . 

மேலும் வரம்புரை - ஆயிரம் ரூபாய் மேலுமான கட்டணச் செலுத்தத்துடன் இரண்டாம் வரம்புரையில் 
குறிப்பிடப்பட்டுள்ள அறுபது நாட்கள் முடிவடைந்த பின்பு விவரக் குறிப்பினை பதிவாளருக்கு நேரடியாகவோ 
அல்லது வகுத்துரைக்கப்படலாகிறவாறான முறையில் அளிக்கப்படலாம் . 

4. முதன்மைச் சட்டத்தின் 7 - ஆம் பிரிவில் (1) ஆம் உட்பிரிவில் " அளிக்கப்பட்ட அல்லது அனுப்பப்பட்ட " 
என்கின்ற சொற்றொடருக்குப் பதிலாக வகுத்துரைக்கப்பட்ட முறையில் நேரடியாக அளிக்கப்பட்ட அல்லது 
அனுப்பப்பட்ட " என்கின்ற சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 

5 . முதன்மைச் சட்டத்தின் 14 ஆம் பிரிவில் (1) ஆம் உட்பிரிவில் (a ) கூறில் " அளிக்கப்படுதல் 
அல்லது அனுப்புதல் ” என்கின்ற சொற்றொடருக்குப் பதிலாக வகுத்துரைக்கப்பட்ட முறையில் நேரடியாக 
அளிக்கப்படுதல் அல்லது அனுப்புதல் என்கின்ற சொற்றொடர் மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 


7 ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


14 ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


சு .ச . பூவலிங்கம் , 
அரசுச் செயலாளர், 

சட்டத் துறை . 


(தமிழாக்கம் ) 


க . நரசிம்ம ன் , 

உதவி இயக்குநர் , 
சட்ட (ஆட்சி மொழிப்பிரிவுத் துறை . 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் பின்வரும் சட்டமானது , 2017 ஆம் ஆண்டு 
ஜூலை திங்கள் 26 ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது . மற்றும் அது 
பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 

சட்ட எண் 28/ 2017 


2012 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மீன்வளப் பல்கலைக்கழகச் சட்டத்தை மேலும் திருத்தம் 

செய்வதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் அறுபத்தெட்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றப் 
பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


1 . ( 1) இந்தச் சட்டம் , 2017 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மீன்வளப் பல்கலைக்கழக 
( திருத்தச் ) சட்டம் என்று அழைக்கப் பெறும் . 


குறுந்தலைப்பு 
மற்றும் 
தொடக்கம் . 


( 2 ) இது உடனடியாக நடைமுறைக்கு வரும் . 


2 . 2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மீன்வளப் பல்கலைக்கழகச் சட்டத்தின் 11 - ஆம் பிரிவில் , 11 ஆம் 
(2) - ஆம் உட்பிரிவுக்குப் பதிலாக , அதன் வரம்புரை உள்ளடங்கலாக , பின்வரும் உட்பிரிவுகள் 

பிரிவிற்கான 

திருத்தம் . 
அமைக்கப்படுதல் வேண்டும் , அவையாவன: 


தமிழ்நாடு சட்டம் 

21/ 2012 


(2). (1) ஆம் உட்பிரிவின் நோக்கத்திற்காக , அந்தக் குழு , -- 

(0) வேந்தரால் நியமிக்கப்படுபவர் , உச்ச நீதிமன்றத்தின் அல்லது உயர் 
நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியுமான ஒருவரை அல்லது சிறந்த கல்வியாளர் ஒருவரை , 


( 1) மேலாண்மைக் குழுவினால் நியமிக்கப்படுபவரும், சிறந்த கல்வியாளராக 
இருப்பவருமான ஒருவரை , 


(iii) கல்வி அலுவல் குழுவினால் நியமிக்கப்படுபவரும் , சிறந்த கல்வியாளராக 
இருப்பவருமான ஒருவரை, கொண்டது ஆகும் . 


விளக்கம் . - இந்த உட்பிரிவின் நோக்கத்திற்காக , சிறந்த கல்வியாளர் " என்பது , 


(0) மாநில அரசால் அல்லது மைய அரசால் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் 
எதனின் துணை வேந்தராக இருக்கிற அல்லது இருந்துள்ள , அல்லது 


( ii ) மாநில அல்லது மைய பல்கலைக்கழகத்தில் அல்லது இரண்டினையும் 
சேர்த்து குறைந்தது பத்தாண்டுகள் அனுபவம் பெற்றுள்ள புகழ் கல்வியாளராக இருக்கிற , 
அல்லது 


(iii ) தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் எதனின் இயக்குநராக 
அல்லது தலைவராக இருக்கிற அல்லது இருந்துள்ள நபர் என்று பொருள்படும் : 

வரம்புரை. ஆனால் , அவ்வாறு நியமிக்கப்பட்ட நபர் , பல்கலைக்கழகத்தின் அதிகார 
அமைப்புகளில் எதனின் உறுப்பினராக இருத்தல் ஆகாது அல்லது பல்கலைக் கழகத்துடன் 
அல்லது பல்கலைக்கழகத்தின் கல்லூரி எதனுடனும் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் 
எதனுடனும் தொடர்புடையவராக இருத்தல் ஆகாது . 


(2 - A ) துணை வேந்தராக நியமிக்கப்படுவதற்காக குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட 
நபர் - உயர்ந்தளவு தகுதி , நேர்மை , ஒழுக்கம் மற்றும் கல்வி அமைப்பு மூலமாக பொறுப்புடைய 
புகழ்பெற்ற கல்வியாளராகவும் மற்றம் (1 ) ஆம் உட்பிரிவில் வகுத்துரைக்கப்பட்ட கல்வித் 
தகுதிகளையும் கூட கொண்டிருப்பார் . 

(2 - B ) வேந்தரால் , மேலாண்மை குழுவால் மற்றும் கல்வி அலுவல் குழுவால் 
குழுவிற்கு உறுப்பினர்களை நியமிக்கும் நடைமுறையானது , துணை வேந்தரின் பதவியில் 
காலியிடம் நியாயமாக ஏற்படக் கூடிய நாளுக்கு முன்பு ஆறு மாதங்களில் தொடங்குதல் 
வேண்டும் மற்றும் துணை வேந்தர் பதவியில் காலியிடம் நியாயமாக ஏற்படக் கூடிய 
தேதிக்கு முன்பு நான்கு மாதங்களில் முடிவடைதல் வேண்டும் . 


( 2- C ) துணை வேந்தராக நியமனம் செய்வதற்கு தகுதியுள்ள நபர்களின் தேர்ந்த 
பெயர்பட்டியலைத் தயாரிப்பதற்கான நடைமுறையானது , துணை வேந்தர் பதவியில் 
காலியிடம் நியாயமாக ஏற்படக் கூடிய நாளுக்கு முன்பு குறைந்தது நான்கு மாதங்களில் 
தொடங்குதல் வேண்டும் . 


( 2 - D ) அந்தக்குழு , அது அமைக்கப்பட்ட நாளிலிருந்து நான்கு மாதங்களுக்குள் 
வேந்தருக்கு தன்னுடைய பரிந்துரையை அனுப்புதல் வேண்டும் . அந்தக்குழு மேற்சொன்ன 
கால அளவிற்குள் வேந்தருக்கு தன்னுடைய பரிந்துரையை அனுப்பாதிருக்குமானால் , 
வேந்தர் , அந்தக்குழு தன்னுடைய பரிந்துரையை அனுப்புவதற்கு மேலும் கால அவகாசம் 
வழங்காலம் அல்லது (2 ) ஆம் உட்விரிவிற்கிணங்க மற்றொரு குழுவை அமைப்பதற்கு 
நடவடிக்கைகள் எடுக்காலம் . 


டுக்காலம் ஆம் உடவிரிவுரையை அனும் 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


சு .ச . பூவலிங்கம் , 
அரசுச் செயலாளர் , 

சட்டத் துறை. 


( தமிழாக்கம் ) 


க . நரசிம்மன் , 

உதவி இயக்குநர் , 
சட்ட ( ஆட்சிமொழிப்பிரிவுத் துறை . 


தமிழ்நாடு சட்டம் 

35 / 2017 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் பின்வரும் சட்டமானது , 2017 ஆம் ஆண்டு 
ஜூலை திங்கள் 26 ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது . மற்றும் அது 
பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 

சட்ட எண் 29/2017 
1997 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின்தூக்கிகள் சட்டத்தைத் திருத்தம் செய்வதற்கானதொரு 

சட்டம் . 
இந்தியக் குடியரசின் அறுபத்து எட்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றப் 
பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 
1 . (1) இந்தச் சட்டம் , 2017 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின் தூக்கிகள் (திருத்தச் ) சட்டம் குறுந்தலைப்பு 

மற்றும் 
என்று அழைக்கப்படும் . 

தொடக்கம் . 
( 2 ) இது , மாநில அரசு , அறிவிக்கையின் வாயிலாகக் குறித்திடலாகும் தேதியன்று 
நடைமுறைக்கு வரும் . 

2 . (இதனால் இதன் பின்பு முதன்மைச் சட்டம் என குறிப்பிடப்படும் ) 1997 ஆம் ஆண்டு நீண்ட 
தமிழ்நாடு மின் தூக்கிகள் சட்டத்துக்கான நீண்டதலைப்பில் " மின்தூக்கிகள் மற்றும் 

தலைப்புக்கான 

திருத்தம் . 
அனைத்து இயந்திர அமைப்பு , என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , " மின்தூக்கிகள் , இயங்கும் 
படிக்கட்டுகள் மற்றும் அனைத்து இயந்திர அமைப்பு " என்ற சொற்றொடர் அமைக்கப்படுதல் 
வேண்டும் . 

3 . முதன்மைச் சட்டத்தின் , 1 ஆம் பிரிவில் , (1) ஆம் உட்பிரிவில் , " மின்தூக்கிகள் என்ற 1ஆம் பிரிவு 
சொற்றொடருக்குப் பதிலாக , " மின்தூக்கிகள் மற்றும் இயங்கும் படிக்கட்டுகள் என்ற 

திருத்தம் . 
சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் . 

2 ஆம் பிரிவிற்கான 
4 . முதன்மைச் சட்டத்தின் , 2 ஆம் பிரிவில் , 

திருத்தம் . 
( a ) கூறுக்குப் பதிலாக , பின்வரும் கூறுகள் அமைக்கப்படுதல் வேண்டும் , 
அவையாவன: 

" (a) "தகுதிறம் வாய்ந்த நபர் என்பது, 10 ஆம் பிரிவின் (1) ஆம் உட்பிரிவின்படி 
முதன்மை ஆய்வாளரால் அதிகாரமளிக்கப்பெற்ற நபர் அல்லது நிறுமம் என்று பொருள்படும் ; 

( aa ) " இயங்கும் படிக்கட்டுகள் என்பது , பயணிகளை மேலே ஏற்றிச் 
செல்வதற்காகவோ கீழே இறக்குவதற்காகவோ பயன்படுத்தப்படும் விசையாற்றலில் 
இயக்கப்படும் சாய்ந்த தொடர்ச்சியான படிக்கட்டு வழி என்று பொருள்படும் ; 

( aaa ) " அரசு என்பது , மாநில அரசு என்று பொருள்படும் ; 
(2 ) (b ) கூறில் , " மின்தூக்கிகள் ஆய்வாளர் என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , 
மின் தூக்கிகள் மற்றும் இயங்கும் படிக்கட்டுகள் ஆய்வாளர் என்ற சொற்றொடர் 
அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

( 3) . (h ) கூறில் , ( iv ) ஆம் உட்கூறில் , " மின்தூக்கி என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக , " மின்தூக்கி அல்லது இயங்கும் படிக்கட்டு என்ற சொற்றொடர் அமைக்கப்படுதல் 
வேண்டும் . 

5 . முதன்மைச் சட்டத்தின் 3 ஆம் பிரிவில், ஓரத்தலைப்பில் , " மின்தூக்கிகள் ஆய்வாளர் 3 ஆம் பிரிவிற்கான 
என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , " மின்தூக்கிகள் மற்றும் இயங்கும் படிக்கட்டுகள் திருத்தம் . 
ஆய்வாளர் என்ற சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

4 ஆம் பிரிவிற்கான 
6 . முதன்மைச் சட்டத்தின் 4 ஆம் பிரிவில் , -- 

திருத்தம் . 
(1) ஓரத் தலைப்பில் , " மின்தூக்கி என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , " மின்தூக்கி 
மற்றும் இயங்கும் படிக்கட்டுகள் என்ற சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

(2 ). (1) ஆம் உட்பிரிவில் ," மின்தூக்கி என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , " மின்தூக்கி 
அல்லது இயங்கும் படிக்கட்டு என்ற சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் ; 
( 3). (2 ) ஆம் உட்பிரிவில் , 

( a ) "மின்தூக்கி என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , "மின்தூக்கி அல்லது 
இயங்கும் படிக்கட்டு என்ற சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


( b) " வகுத்துரைக்கப்படலாகும் ஆயிரம் ரூபாய்க்கு மேற்படாத அத்தகைய 
கட்டணம் என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , " வகுத்துரைக்கப்படலாகும் கட்டணம் " என்ற 
சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


( c ) ( a ) மற்றும் (b ) கூறுகளில் , " மின்தூக்கி என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக , " மின்தூக்கி அல்லது இயங்கும் படிக்கட்டு என்ற சொற்றொடர் அமைக்கப்படுதல் 
வேண்டும் ; 


( d) () மற்றும் () கூறுகளுக்குப் பதிலாக ,பின்வரும் கூறுகள் அமைக்கப்படுதல் 
வேண்டும் , அவையாவன : 


(1) உத்தரங்களின் எடை மற்றும் உருவ அளவுடன் சேர்த்து மேற்புறக் 
கட்டமைப்பு ஏற்பாடுகள் பற்றி , வகுத்துரைக்கப்படலாகும் , விவரங்கள் ; 


(0 ) இயங்கும் படிக்கட்டிற்கான சாய்வு அளவு ; 


(K ) இயங்கும் படிக்கட்டிலுள்ள கைப்பிடிகள் , கிராதிகள் , நடைமிதிப்புகள் , 
படியிடை மேடை , சீப்பு போன்ற தட்டுகள் , தாங்கணைவுகள் அல்லது ஆதார உத்தரங்கள் 
மற்றும் படிக்கட்டு உருளைத் தடங்கள் ஆகியவற்றின் விவரங்கள் ; 

(1) இயங்கும் படிக்கட்டுகள் மீதான பளு மதிப்பீடு கிலோகிராமில்; 


( m ) மின் தூக்கியிலோ அல்லது இயங்கும் படிக்கட்டிலோ நிலையான பளுவின் 
அடிப்படையில் பாதுகாப்பு ஆக்கக்கூறு ; மற்றும் 


( n ) வகுத்துரைக்கப்படலாகும் பிற விவரங்கள் ; 


(4). (4 ) ஆம் உட்பிரிவில் ," மின்தூக்கி என்ற சொற்றொடருக்குப் பதிலாக ," மின்தூக்கி 
அல்லது இயங்கும் படிக்கட்டு என்ற சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் . 


7 . முதன்மைச் சட்டத்தின் 5 ஆம் பிரிவில் , -- 


5 ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


(1) ஓரத் தலைப்பில் , " மின்தூக்கி என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , "மின்தூக்கி 
மற்றும் இயங்கும் படிக்கட்டு என்ற சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


(2) . (1) ஆம் உட்பிரிவில் , " மின்தூக்கி என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக , " மின்தூக்கி அல்லது இயங்கும் படிக்கட்டு என்ற சொற்றொடர் அமைக்கப்படுதல் 
வேண்டும் ; 


( 3) . (2 ) ஆம் உட்பிரிவில் , " வகுத்துரைக்கப்படலாகும் ஆயிரம் ரூபாய்க்கு மேற்படாத 
கட்டணம் என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , வகுத்துரைக்கப்படலாகும் கட்டணம் " என்ற 
சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


( 4). (5 ) ஆம் உட்பிரிவில் , 


( a) " ஓர் ஆண்டு கால அளவு என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , " மூன்று 
ஆண்டுகள் கால அளவு என்ற சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


(b ) ஆண்டுதோறும் புதுப்பிக்கத்தக்க " என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக , " ஒவ்வொரு மூன்று ஆண்டுகளுக்கும் புதுப்பிக்கத்தக்க என்ற சொற்றொடர் 
அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


8 . முதன்மைச் சட்டத்தின் 6 ஆம் பிரிவில் , 


6 ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


(1 ) ஓரத் தலைப்பில் , " மின்தூக்கிகள் என்ற சொற்றொடருக்குப்பதிலாக , 
" மின்தூக்கிகள் மற்றும் இயங்கும் படிக்கட்டுகள் என்ற சொற்றொடர் அமைக்கப்படுதல் 
வேண்டும் ; 


( 2). (2 ) ஆம் உட்பிரிவிற்குப் பின்பு, பின்வரும் உட்பிரிவு புகுத்தப்படுதல் வேண்டும் , 
அதாவது : 


" (2- A ) 2014 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின் தூக்கிகள் (திருத்தச் சட்டத்தின் (இதன்பின்பு 
இந்த உட்பிரிவில் இந்தச் சட்டத்தின் தொடக்கத் தேதி எனக் குறிப்பிடப்படும் ) தொடக்கத் 
தேதியை ஒட்டி முன்பு , எந்த இடத்தில் இயங்கும் படிக்கட்டு நிறுவப்பட்டிருந்து இயக்கப்பட்டு 
வருகிறதோ அந்த இடத்தின் உரிமையாளர் ஒவ்வொருவரும் , இந்தச் சட்டத்தின் தொடக்கத் 
தேதியிலிருந்து இரண்டு மாதங்கள் கால அளவு ஒன்றுக்கு அத்தகைய இயங்கும் படிக்கட்டு 
இயங்குவதைத் தொடரலாம் மற்றும் அத்தகைய இயங்கும் படிக்கட்டு பொறுத்து , 5 ஆம் 
பிரிவின்படி அவர் உரிமம் ஒன்று பெற்றாலன்றி , இந்தச் சட்டத்தின் தொடக்கத்தேதியிலிருந்து 
இரண்டு மாதங்கள் கழிவுற்ற பின்பு அத்தகைய இயங்கும் படிக்கட்டுகள் தொடர்ந்து இயங்குதல் 
ஆகாது . " 
( 3). (3 ) ஆம் உட்பிரிவில் , 

( a) "(2 ) ஆம் உட்பிரிவில் என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , "(2) ஆம் 
உட்பிரிவில் அல்லது (2- A ) உட்பிரிவு என்ற சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

( b ) " வகுத்துரைக்கப்படலாகும் ஆயிரம் ரூபாய்க்கு மேற்படாத அத்தகைய 
கட்டணம் என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , "வகுத்துரைக்கப்படலாகும் அத்தகைய 
கட்டணம் என்ற சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

9. முதன்மைச் சட்டத்தின் 8 ஆம் பிரிவில் ,(1) ஆம் உட்பிரிவில்,( IV ) ஆம் கூறில் , "மின்தூக்கி 8ஆம் பிரிவிற்கான 
என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , " மின்தூக்கி அல்லது இயங்கும் படிக்கட்டு என்ற 

திருத்தம் . 
சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் . 
10 . முதன்மைச் சட்டத்தின் 9 ஆம் பிரிவில், 

9ஆம் பிரிவிற்கான 

திருத்தம் . 
(1) ஓரத் தலைப்பில் , " மின்தூக்கி என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , " மின்தூக்கி 
மற்றும் இயங்கும் படிக்கட்டு என்ற சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

(2) " மின்தூக்கி என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , " மின்தூக்கி அல்லது இயங்கும் 
படிக்கட்டு என்ற சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் . 

11. முதன்மைச் சட்டத்தின் 10 ஆம் பிரிவிற்குப் பதிலாக , பின்வரும் பிரிவு அமைக்கப்படுதல் 10ஆம் பிரிவிற்கான 
வேண்டும் , அதாவது : 

திருத்தம் . 
" 10 . மின்தூக்கியையும் இயக்கும் படிக்கட்டையும் நிறுவுதல் , பராமரித்தல் , ஆய்வு 
செய்தல் , சோதனையிடுதல் ஆகியவை தகுதிறம் வாய்ந்த நபரிடம் ஒப்படைக்கப்படுதல் , 

(1 ) தலைமை ஆய்வாளர் , வகுத்துரைக்கப்படலாகும் வரையுரைகள் மற்றும் 
வரைக்கட்டுகளின் பேரில் , மின்தூக்கி ஒன்றை அல்லது இயங்கும்படிக்கட்டு ஒன்றை நிறுவுதல் , 
பராமரித்தல் , ஆய்வு செய்தல் , சோதனையிடுதல் ஆகிய நோக்கங்களுக்கு எந்த ஒரு நபருக்கும் 
அல்லது நிறுமத்திற்கும் அதிகாரமளிக்கலாம் . 

(2) . (1) ஆம் உட்பிரிவின்படி அதிகாரம் அளிக்கப்படுவதற்கான விண்ணப்பம் 
ஒவ்வொன்றும் , வகுத்துரைக்கப்படலாகும் படிவத்தில் தலைமை ஆய்வாளருக்குச் 
செய்யப்படுதல் வேண்டும் மற்றும் வகுத்துரைக்கப்படலாகும் கட்டணத்துடன் சேர்ந்து போதல் 
வேண்டும் . 

(3 ) நபர் எவரும் , வகுத்துரைக்கப்படலாகும் , தகுதிப்பாடுகளையும் 
பிற வேண்டுறுத்தங்களையும் நிறைவு செய்தாலன்றி , (1 ) ஆம் உட்பிரிவின்படி 
அதிகாரமளிக்கப்படுதல் ஆகாது . 

விளக்கம் . இந்தப்பிரிவின் நோக்கங்களுக்கு , 

( a ) " நிறுமம் என்பது , கூட்டுருமக்குழுமம் எதுவும் , என்று பொருள்படும் , மற்றும் அது , 
பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இல்லாவிட்டாலும் , ஒரு நிறுவகத்தை அல்லது பிற தனிநபர்களின் 
கழகத்தை உள்ளடக்கும் ; 

(b ) " தலைமை ஆய்வாளர் என்பது , அரசு தலைமை மின் ஆய்வாளர் என்று 
பொருள்படும் . 


11ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


12 . முதன்மைச் சட்டத்தின் 11 ஆம் பிரிவில் , 
(1). (1) ஆம் உட்பிரிவில் ,-- 

( a ) மின் தூக்கி என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , " மின்தூக்கி மற்றும் 
இயங்கும் படிக்கட்டு என்ற சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

(b ) " மின்தூக்கி என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , "மின்தூக்கி மற்றும் 
இயங்கும் படிக்கட்டு என்ற சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

( c) " இடத்தை , மின் தூக்கி கட்டமைப்பதை அல்லது இயங்கும் படிக்கட்டு 
நிறுவப்படுவதை ஆய்வு செய்யும் நோக்கத்திற்கு என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , 
" இடத்தை , மின் தூக்கி அல்லது இயங்கும் படிக்கட்டு கட்டமைப்பதை அல்லது நிறுவப்படுவதை 
ஆய்வு செய்யும் நோக்கத்திற்கு என்ற சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

( 2) (2 ) ஆம் உட்பிரிவில் , " மின்தூக்கி என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , அது 
காணப்படும் மூன்று இடங்களிலும் , " மின்தூக்கி அல்லது இயங்கும் படிக்கட்டு என்ற 
சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

(3) (2) ஆம் உட்பிரிவிற்குப் பின்பு , பின்வரும் உட்பிரிவு புகுத்தப்படுதல் வேண்டும் , 
அதாவது : 

" (2 - A ) எந்த மின் தூக்கி அல்லது இயங்கும் படிக்கட்டு பொறுத்து , 
( 2 ) ஆம் உட்பிரிவின்படி வழங்கப்பட்ட பணிப்புரை ஒன்று , நிறைவேற்றப்படவில்லையோ , 
அந்த மின்தூக்கி அல்லது இயங்கும் படிக்கட்டு எதுவும் , அது பயன்படுத்தப்பட்டுவருவதாகக் 
காணப்படும் நேர்வில் , அத்தகைய மின் தூக்கி அல்லது இயங்கும் படிக்கட்டு , உடனடியாக 
நிறுத்தப்படுவதற்கு ஆய்வாளரால் ஆணையிடப்பட்டு முத்திரையிடப்படுதல் வேண்டும் . 

(4) ( 3) ஆம் உட்பிரிவில் , "(2) ஆம் உட்பிரிவு என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , " (2 ) 
ஆம் உட்பிரிவு அல்லது (2- A) உட்பிரிவு " என்ற சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

( 5) (4 ) ஆம் உட்பிரிவில் , " மின்தூக்கி என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , " மின்தூக்கி 
அல்லது இயங்கும் படிக்கட்டு என்ற சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் . 

13 . முதன்மைச் சட்டத்தின் 12 ஆம் பிரிவில் , " மின்தூக்கி என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக , " மின்தூக்கி அல்லது இயங்கும் படிக்கட்டு என்ற சொற்றொடர் அமைக்கப்படுதல் 
வேண்டும் . 


12ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


13ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


22ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


14 . முதன்மைச் சட்டத்தின் 13 ஆம் பிரிவில் , 

(1 ) " மின்தூக்கி என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , அது காணப்படும் 
மூன்று இடங்களிலும் , "மின்தூக்கி அல்லது இயங்கும் படிக்கட்டு என்ற சொற்றொடர் 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 

(2 ) " மதுரை அல்லது கோயம்புத்தூர் என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , " மதுரை , 
கோயம்புத்தூர் , சேலம் , திருச்சிராப்பள்ளி , திருநெல்வேலி அல்லது திருப்பூர் என்ற 
சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் . 
15 . முதன்மைச் சட்டத்தின் 22 ஆம் பிரிவில் , (2 ) ஆம் உட்பிரிவில் , 

(1) ( a),(b ) மற்றும் (C) கூறுகளில் , " மின்தூக்கிகள் என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , 
மின்தூக்கிகள் மற்றும் இயங்கும் படிக்கட்டுகள் என்ற சொற்றொடர் அமைக்கப்படுதல் 
வேண்டும் . 

(2 ) (d) கூறில் , " மின் தூக்கி என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , அது காணப்படும் 
இரண்டு இடங்களிலும் , " மின்தூக்கி மற்றும் இயங்கும் படிக்கட்டு என்ற சொற்றொடர் 
அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

( 3 ) (1) கூறுக்குப் பதிலாக , பின்வரும் கூறுகள் அமைக்கப்படுதல் வேண்டும் , 
அவையாவன: 

" (1) எந்த வரையுரைகளுக்கும் வரைக்கட்டுகளுக்கும் மற்றும் 
வரைத்தடைகளுக்கும் உட்பட்டு மற்றும் எந்த படிவத்திலும் மின் தூக்கி ஒன்று மற்றும் இயங்கும் 
படிக்கட்டு ஒன்று வேலை செய்வதற்கான உரிமம் வழங்கப்படலாமோ அந்தவரையுரைகளுக்கும் 
வரைக்கட்டுகளும் மற்றும் வரைத்தடைகளும் ; 


(fi) 4 ஆம் பிரிவின்படி அனுமதிக்கான விண்ணப்பம் ஒன்று பொறுத்து , 
செலுத்தப்பட வேண்டிய கட்டணங்களும் 5 ஆம் மற்றும் 6 ஆம் பிரிவுகளின்படி உரிமத்திற்கான 
விண்ணப்பம் ஒன்று பொறுத்து , செலுத்தப்பட வேண்டிய கட்டணங்களும் மற்றும் 10 ஆம் 
பிரிவின்படி அதிகாரமளிப்பிற்கான விண்ணப்பம் ஒன்று பொறுத்து , செலுத்தப்பட வேண்டிய 
கட்டணங்களும் ; அந்தக் கட்டணங்கள் வெவ்வேறு வகைகளிலான மின் தூக்கிகளுக்கும் 
இயங்கும் படிக்கட்டுகளும் வெவ்வேறாக இருக்கும் , மற்றும் அத்தகைய கட்டணங்கள் 
செலுத்தப்படவேண்டிய முறை ; 

(4 ) (g ) கூறில் , " மின்தூக்கிகள் என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , "மின்தூக்கிகள் 
மற்றும் இயங்கும் படிக்கட்டுகள் என்ற சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் . 


இயங்கும் படிக்க இந்தக் கட்டணங்கள் வெவ் ேஒன்று பொறுத்து , செது 


( ஆளுநரின் ஆணைப்படி ) 


சு .ச . பூவலிங்கம் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


( தமிழாக்கம் ) 


க . நரசிம்ம ன் , 

உதவி இயக்குநர் , 
சட்ட (ஆட்சி மொழிப்பிரிவுத் துறை . 


10 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் பின்வரும் சட்டமானது , 2017 ஆம் ஆண்டு 
ஜூலை திங்கள் 26 ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது . மற்றும் அது 
பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 


சட்ட எண் 30 / 2017 


2016 ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசுப் பணியாளர்கள் (பணி நிபந்தனைகள்) சட்டத்தை 

திருத்தம் செய்வதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து எட்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றப் 
பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


குறுந்தலைப்பு 
மற்றும் 
தொடக்கம் . 


1.(1 ) இந்தச்சட்டம் , 2017 ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசுப் பணியாளர்கள் (பணி தமிழ்நாடு சட்டம் 

14 /2016 . 
நிபந்தனைகள் ) திருத்தச் சட்டம் என்று வழங்கப்பெறும் . 


3 ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


ன 


(2 ) 2 , 3 மற்றும் 5 ஆம் பிரிவுகள் 2017 ஏப்ரல் 19 ஆம் நாளன்று நடைமுறைக்கு 
வந்திருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் மற்றும் 4 ஆம் பிரிவு 2016 செப்டம்பர் 15 ஆம் 
நாளன்று நடைமுறைக்கு வந்திருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


2 . இதில் இதன் பின்பு முதன்மைச் சட்டம் என குறிப்பிடப்படும் 2016 ஆம் ஆண்டு 
தமிழ்நாடு அரசுப் பணியாளர்கள்(பணி நிபந்தனைகள்) சட்டத்தின் 3 ஆம் பிரிவில் (ச) கூறுக்கு 
பின்பு பின்வரும் கூறு புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 


" (சச ) வரையளவு உடல் ஊனமுற்ற நபர் என்பது அளவிடக் கூடிய வரையுரைகளில் 
குறித்துரைக்கப்பட்ட உடல் ஊனத்தை பொருள் வரையறை செய்யப்படாதவிடத்து நாற்பது 
சதவீதத்திற்கு குறையாக குறித்துரைக்கப்பட்ட உடல் ஊனத்தை உடைய நபர் என்று 
பொருள்படும் மற்றும் 2016 ஆம் ஆண்டு உடல் ஊனமுற்றோரின் உரிமைகள் சட்டத்தின் 
( மையச்சட்டம் 49/ 2016 ) 57 ஆம் பிரிவின் ( 1 ) ஆம் உட்பிரிவின் படி அரசால் பதவிப் 
பெயரிடப்பட்டுள்ள சான்றளிக்கும் அதிகார அமைப்பால் சான்றளிக்கப்பட்டவாறு அளவிடக் 
கூடிய வரையுரைகளில் குறித்துரைக்கப்பட்டுள்ள உடல் ஊனத்தை பொருள் வரையறை 
செய்துள்ளவிடத்து உடல் ஊனமுற்ற நபரை உள்ளடக்கும் . 


3 . முதன்மைச் சட்டத்தின் 27 ஆம் பிரிவில் , ( ஆ ) கூறுக்குப் பதிலாக , அதற்கான வரம்புரை 
உள்ளடங்கலாக , பின்வரும் கூறுகள் பதிலாக அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


27 ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


" ( ஆ ) ( அ ) கூறில் குறிப்பிடப்பட்டுள்ள நியமனங்களின் மொத்த எண்ணிக்கையிலிருந்து , 
நேரடி நியமனம் மூலமாக செய்யப்படும் நியமனங்களைப் பொறுத்தவரையில் , ஒவ்வொரு ஒரு 
விழுக்காடும் (1), (ii) மற்றும் ( iii ) ஆகிய வகைகளின் கீழ் வரும் வரையளவு ஊனங்களுடன் 
கூடிய நபர்களுக்காகவும் மற்றும் ஒரு விழுக்காடு ( iv ) மற்றும் ( v ) வகைகளின் கீழ் 
இரண்டையும் ஒன்றாகச் சேர்த்து எடுத்து வரையளவு ஊனங்களுடன் கூடிய நபர்களுக்காகவும் , 
அவையாவன: 


(i) பார்வையற்ற நிலை மற்றும் குறைந்த பார்வை திறன் ; 
( ii ) காது கேளாதோர் மற்றும் வருந்தி கேட்புத்திறன் ; 

(iii ) மூளை சீர்குலைவு , குணப்படுத்தப்பட்ட தொழுநோய் , குள்ளர் , அமிலம் 
வீசப்பட்டு பாதிக்கப்பட்டோர் மற்றும் தசை திசு இறப்பு உள்ளடங்கலாக மூளை நரம்பு இயங்குதிறன் 
ஊனம் ; 

( iv ) தற்புனைவு ஆழ்வு , அறிவுத்திறன் குறைபாடு , குறித்த சில கற்றலில் 
குறைபாடு மற்றும் மனவளர்ச்சி குறைபாடு ; 

(v) பல்வகை ஊனம் ,ஊனம் ஒவ்வொன்றுக்காகவும் கண்டறியப்பட்ட பதவிகளில் 
உள்ள காது கேளாத - பார்வையற்றோர் உள்ளடங்கலாக (i) முதல் ( iv) வரையிலான இனங்களின் 
கீழ் வரும் நபர்களுக்கிடையேயிருந்து பல்வகை ஊனம் ; 

மற்றும் VI ஆம் இணைப்புப்பட்டியலில் குறித்துரைக்கப்பட்ட முறையிலும் சுழற்சி முறை 
வரிசைப்படி நியமனம் செய்யப்படுதல் வேண்டும் . 


மையச் சட்டம் 
49/ 2016 . 


( ஆஆ) வரையளவுஊனமுடைய நபர்களுக்கான ஒதுக்கீடு 2016 ஆம் ஆண்டுஊனமுடைய 
நபர்களின் உரிமைகள் சட்டத்தின் 33 ஆம் பிரிவின்படி ஒவ்வொரு துறையிலும் அரசால் 
கண்டறியப்பட்ட பதவிகள் பொறுத்து செய்யப்படுதல் வேண்டும் . 


( ஆஆஆ ) வரையளவு ஊனத்துடன் தகுந்த நபர் கிடைக்காது இருப்பதன் பொருட்டு , 
அல்லது பிற போதுமான காரணம் எதற்காகவும் காலியிடம் எதுவும் , ஆளெடுப்பு ஆண்டு 
எதிலும் நிரப்பப்படாது இருக்கிறவிடத்து , அத்தகைய காலியிடம் , பின்வரும் ஆளெடுப்பு 
ஆண்டில் முன்னோக்கி எடுத்து செல்லுதல் மற்றும் பின்வரும் ஆளெடுப்பு ஆண்டிலும் 
வரையளவு ஊனமுடைய தகுந்த நபர் கிடைக்காதிருப்பாரேயானால் , முதலாவதாக 
ஐந்து இனங்களுக்கிடையேயிருந்து , ஒன்றுக்கொன்று மாற்றம் செய்வதன் மூலம் நிரப்பப்படலாம் 
மற்றும் அந்த ஆண்டில் அந்தப் பதவிக்காக ஊனமுற்ற நபர் எவரும் கிடைக்காதிருக்கும்போது 
மட்டுமே , அத்தகைய காலியிடம் ஊனமுற்று இருக்கிற நபர் அல்லாத பிற நபர் மூலம் 
நிரப்பப்படுதல் வேண்டும் . 


வரம்புரை - ஆனால் , துறையிலுள்ள காலியிடங்களின் தன்மை , கொடுக்கப்பட்டுள்ள 
இனத்தின் நபர் பணியமர்த்தம் செய்யப்படாது இருப்பாரேயானால் , அந்த காலியிடங்கள் அரசின் 
முன் அனுமதியுடன் ஐந்து இனங்களுக்கிடையே ஒன்றுக்கொன்று மாற்றம் செய்யப்படலாம் . 


4 . முதன்மைச் சட்டத்தின் 65 மற்றும் 71 ஆம் பிரிவுகள் விட்டு விடப்படுதல் வேண்டும் . 


65 மற்றும் 
71 ஆம் 
பிரிவுகளின் 
விடுகை. 


5 . முதன்மைச் சட்டத்தின் VI ஆம் இணைப்புப்பட்டியலுக்குப் பதிலாக பின்வரும் 
இணைப்புப்பட்டியல் அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


VI ஆம் 


இணைப்புப் 
பட்டியலின் 
பதிலமைப்பு . 


12 


இணைப்புப்பட்டியல் - VI 

[ 27 ( ஆ ) பிரிவினைப் பார்க்க வும் ] 

வரையளவு ஊனமுடைய நபர்களுக்கான ஒதுக்கீடு 
சுழற்சி முறைக்கு எதிராக குறிப்பிடப்பட்ட பின்வரும் முறைகளில் வரையளவு ஊனமுடைய நபர்களுக்காக ஒதுக்கீடு 

செய்யப்படுதல் வேண்டும் : 
பார்வையற்றோர் மற்றும் குறைந்த பார்வைத்திறன் 


பொதுமுறை 


பொதுமுறை பெண்கள் 


பிற்படுத்தப்பட்ட 

வகுப்பினர் 
( பிற்படுத்தப்பட்ட வகுப்பு 
முஸ்லீம் அல்லாத பிற) 


பிற்படுத்தப்பட்ட 

வகுப்பினர் 
(பிற்படுத்தப்பட்ட வகுப்பு 
முஸ்லீம் அல்லாத பிற) 

பெண்கள் 


முறை 


சுழற்சி 
முறை 


முறை 


சுழற்சி 
முறை 


முறை 


சுழற்சி 
முறை 


முறை 


சுழற்சி 
முறை 


124 


114 


124 
120 
114 


108 


120 


124 
118 


108 


118 


13 


பொதுமுறை 


பொதுமுறை பெண்கள் 


பிற்படுத்தப்பட்ட 

வகுப்பினர் 
( பிற்படுத்தப்பட்ட வகுப்பு 
முஸ்லீம் அல்லாத பிற) 


பிற்படுத்தப்பட்ட 

வகுப்பினர் 
(பிற்படுத்தப்பட்ட வகுப்பு 
முஸ்லீம் அல்லாத பிற) 

பெண்கள் 


சுழற்சி 


சுழற்சி 


முறை 


முறை 


முறை 


சுழற்சி 
முறை 


முறை 


முறை 


சுழற்சி 
முறை 


முறை 


125 


80 


120 


124 


120 


120 


20 


120 


பார்வையற்றோர் மற்றும் குறைந்த பார்வைத்திறன் 


பிற்படுத்தப்பட்ட 

முஸ்லீம் 


பிற்படுத்தப்பட்ட 
முஸ்லீம் பெண்கள் 


மிகவும் பிற்படுத்தப்பட்ட 

வகுப்பினர் 
மற்றும் சீர்மரபினர் 
சுழற்சி முறை 
முறை 


மிகவும் பிற்படுத்தப்பட்ட 

வகுப்பினர் மற்றும் 
சீர்மரபினர் பெண்கள் 


சுழற்சி 


முறை 


முறை 


சுழற்சி 


முறை 


முறை 


முறை 


சுழற்சி 
முறை 
20 
92 


17 


99 


V 


130 
15 


17 
137 


On 


123 
123 
123 
107 


13 


117 


123 


117 
17 


123 


123 
123 


107 


14 


பிற்படுத்தப்பட்ட 

முஸ்லீம் 


பிற்படுத்தப்பட்ட 
முஸ்லீம் பெண்கள் 


மிகவும் பிற்படுத்தப்பட்ட 

வகுப்பினர் 
மற்றும் சீர்மரபினர் 


மிகவும் பிற்படுத்தப்பட்ட 

வகுப்பினர் மற்றும் 
சீர்மரபினர் பெண்கள் 


சுழற்சி 


முறை 


சுழற்சி 
முறை 


முறை 


முறை 


முறை 


முறை 


சுழற்சி 
முறை 
39 


சுழற்சி 
முறை 
85 
93 


17 


123 
123 


117 
117 
17 


17 


117 


17 


117 


17 


117 


117 
17 
117 


117 


17 


117 
17 ) 
117 


பார்வையற்றோர் மற்றும் குறைந்த பார்வைத்திறன் 
பட்டியலில் கண்ட 

பட்டியலில் கண்ட 
பட்டியலில் கண்ட சாதியினர் சாதியினர் பெண்கள் 

சாதியினர் அருந்ததியர் 
சுழற்சி முறை முறை சுழற்சி முறை முறை சுழற்சி முறை 

முறை 


122 


12 
142 


22 


102 


122 


142 


86 


102 
102 


122 


122 


12 
116 
116 
116 
116 


102 


112 


122 


122 


122 


112 
122 


122 


15 


பட்டியலில் கண்ட சாதியினர் 


பட்டியலில் கண்ட 
சாதியினர் பெண்கள் 
சுழற்சி முறை 

முறை 


பட்டியலில் கண்ட 

சாதியினர் அருந்ததியர் 
சுழற்சி முறை சுழற்சி முறை 


சுழற்சி முறை 


முறை 
122 
122 
122 


112 


பட்டியலில் கண்ட சாதியினர் 
அருந்ததியர் பெண்கள் 

சுழற்சி முறை 


முறை 


பட்டியலில் கண்ட 
பழங்குடியினர் 

சுழற்சி முறை 


முறை 
150 


98 


50 


காது கேளாதோர் மற்றம் வருந்தி கேட்பு திறன் 


பொதுமுறை 


பொதுமுறை பெண்கள் 


பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 
பிற்படுத்தப்பட்ட வகுப்பு ) 
முஸ்லீம் அல்லாத பிற ) 


பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 
( பிற்படுத்தப்பட்ட வகுப்பு 
முஸ்லீம் அல்லாத பிற) 

பெண்கள் 
சுழற்சி முறை 

முறை 
174 


முறை 


சுழற்சி முறை 


முறை 


சுழற்சி முறை முறை சுழற்சி முறை 

175 
175 


74 


71 
171 


170 


16 


74 


69 ) 
175 


174 
170 


145 
145 


174 


70 


72 


170 


174 


74 


170 


170 


190 


170 


174 


170 


160 


68 


164 
170 


74 


170 


64 


47 


16 


பொதுமுறை 


பொதுமுறை பெண்கள் 


பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 
( பிற்படுத்தப்பட்ட வகுப்பு 
முஸ்லீம் அல்லாத பிற ) 


பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 
( பிற்படுத்தப்பட்ட வகுப்பு 
முஸ்லீம் அல்லாத பிற) 

பெண்கள் 


சுழற்சி முறை 


முறை 


சுழற்சி முறை 


முறை 


முறை 
171 


97 


74 


சுழற்சி முறை முறை சுழற்சி முறை 

169 
75 99 
175 
169 


171 


170 


169 


149 
147 


45 


161 


174 


170 


70 


68 


144 


200 


71 
75 
169 


காது கேளாதோர் மற்றம் வருந்தி கேட்பு திறன் 


பிற்படுத்தப்பட்ட 

முஸ்லீம் 


பிற்படுத்தப்பட்ட 
முஸ்லீம் பெண்கள் 


மிகவும் பிற்படுத்தப்பட்ட 

வகுப்பினர் மற்றும் 
சீர்மரபினர் பெண்கள் 


மிகவும் பிற்படுத்தப்பட்ட 

வகுப்பினர் 
மற்றும் சீர்மரபினர் 
சுழற்சி முறை முறை 

167 
163 


சுழற்சி முறை 


சுழற்சி முறை 


முறை 


செற 


சுழற்சி முறை 


முறை 
158 


45 


99 


158 


81 


40 


முறை 
173 
57 
173 
157 
173 


67 


188 


67 
167 


17 


பிற்படுத்தப்பட்ட 
முஸ்லீம் 


மிகவும் பிற்படுத்தப்பட்ட 
பிற்படுத்தப்பட்ட 
முஸ்லீம் பெண்கள் 

வகுப்பினர் 

மற்றும் சீர்மரபினர் 
சுழற்சி முறை முறை சுழற்சி முறை முறை 


மிகவும் பிற்படுத்தப்பட்ட 

வகுப்பினர் மற்றும் 
சீர்மரபினர் பெண்கள் 


சுழற்சி முறை முறை 


சுழற்சி முறை 


முறை 


167 


173 


67 


173 


57 


167 


67 


167 


167 


167 


0 


0 


167 


காது கேளாதோர் மற்றம் வருந்தி கேட்பு திறன் 


பட்டியலில் கண்ட 

சாதியினர் 
சுழற்சி முறை முறை 

72 
72 


பட்டியலில் கண்ட 
சாதியினர் அருந்ததியர் 
சுழற்சி முறை முறை 


முறை 


பட்டியலில் கண்ட 
சாதியினர் பெண்கள் 
சுழற்சி முறை 

162 
162 
162 


12 


66 


166 


166 


132 


172 
173 


72 


72 


172 


18 


பட்டியலில் கண்ட 

சாதியினர் 
சுழற்சி முறை முறை 
46 152 

172 


பட்டியலில் கண்ட 

பட்டியலில் கண்ட 
சாதியினர் பெண்கள் சாதியினர் அருந்ததியர் 
சுழற்சி முறை முறை சுழற்சி முறை முறை 


பட்டியலில் கண்ட சாதியினர் 
அருந்ததியர் பெண்கள் 
சுழற்சி முறை முறை 
65 

66 
99 

66 


பட்டியலில் கண்ட 
பழங்குடியினர் 
சுழற்சி முறை முறை 


44 


50 


84 


150 


மூளைச்சீர்குலைவு , குணப்படுத்தப்பட்ட தொழுநோய் , குள்ளர் , அமிலம் வீசப்பட்டு பாதிக்கப்பட்டோர் 

மற்றும் தசை திசு இறப்பு உள்ளடங்கலாக மூளைநரம்பு இயங்குதிறன் ஊனம் 


பொதுமுறை 


பொதுமுறை பெண்கள் 


பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 
(பிற்படுத்தப்பட்ட வகுப்பு ( பிற்படுத்தப்பட்ட வகுப்பு 
முஸ்லீம் அல்லாத பிறி ) முஸ்லீம் அல்லாத பிற) 

பெண்கள் 
சுழற்சி முறை 

முறை 

சுழற்சி முறை 


சுழற்சி முறை | 


சுழற்சி முறை 


முறை 


141 


149 


147 


148 


149 


47 


48 


151 


35 


49 


44 


109 


149 


147 


145 


47 


44 


141 


30 | 


141 


144 


149 


19 


பொதுமுறை 


பொதுமுறை பெண்கள் 


பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 
( பிற்படுத்தப்பட்ட வகுப்பு 
முஸ்லீம் அல்லாத பிற ) 


பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 
( பிற்படுத்தப்பட்ட வகுப்பு 
முஸ்லீம் அல்லாத பிற) 

பெண்கள் 


சுழற்சி முறை முறை 


சுழற்சி முறை 


சுழற்சி முறை 


சுழற்சி முறை 


45 


முறை 
48 
145 


முறை 
124 
49 


முறை 
140 
34 


43 


41 
141 
148 


49 


147 


41 
141 
139 


149 


147 
124 


48 


148 


47 


45 
145 


144 
128 
174 


48 


47 


48 


41 


49 


134 
149 


145 


144 


45 


139 
29 
175 
141 


147 
144 


147 


47 


174 


149 


38 


148 


147 


48 


149 


148 


48 


47 


149 


49 


A8 


149 
149 


148 


48 


49 


148 


20 


மூளைச்சீர்குலைவு , குணப்படுத்தப்பட்ட தொழுநோய் , குள்ளர் , அமிலம் வீசப்பட்டு பாதிக்கப்பட்டோர் 
மற்றும் தசை திசு இறப்பு உள்ளடங்கலாக மூளைநரம்பு இயங்குதிறன் ஊனம் 

மிகவும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட 
பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் 

வகுப்பினர் மற்றும் 
முஸ்லீம் முஸ்லீம் பெண்கள் 

சீர்மரபினர் 

சீர்மரபினர் 

பெண்கள் 
சுழற்சி முறை முறை சுழற்சி முறை 

முறை 

சுழற்சி முறை முறை சுழற்சி முறை முறை 
3 40 11 40 1 37 

143 
24 40 59 

40 4 37 

173 
56 40 70 130 6 

143 
143 


143 


143 


57 


143 


43 


143 


157 


143 


21 


மூளைச்சீர்குலைவு , குணப்படுத்தப்பட்ட தொழுநோய் , குள்ளர் , அமிலம் வீசப்பட்டு பாதிக்கப்பட்டோர் 

மற்றும் தசை திசு இறப்பு உள்ளடங்கலாக மூளைநரம்பு இயங்குதிறன் ஊனம் 
பட்டியலில் கண்ட பட்டியலில் கண்ட சாதியினர் பட்டியலில் கண்ட சாதியினர் - 

- பட்டியலில் கண்ட சாதியினர் 
சாதியினர் பெண்கள் 

அருந்ததியர் 
அருந்ததியர் 

பெண்கள் 
சுழற்சி முறை முறை சுழற்சி முறை முறை சுழற்சி முறை முறை சுழற்சி முறை முறை 
136 8 

116 10 166 25 66 
136 

142 
142 31 31 82 132 

132 
142 44 2 


42 


136 


142 


42 


52 


136 


162 


126 


26 


136 


142 


136 


142 


136 


136 


பட்டியலில் கண்ட 
பழங்குடியினர் 


136 


பட்டியலில் கண்ட 
பழங்குடியினர் பெண்கள் 


192 


172 


சுழற்சி முறை 


முறை 


சுழற்சி முறை 


முறை 


136 


32 


50 


150 
150 


42 


72 


150 


136 


136 


149 


136 


தற்புனைவு ஆழ்வு , அறிவுத் திறன் குறைபாடு , குறித்த சில கற்றலில் குறைபாடு மற்றும் மனவளர்ச்சி 

குறைபாடு / பல்வகை ஊனம் 


பொதுமுறை 


பொதுமுறை பெண்கள் 


பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 
( பிற்படுத்தப்பட்ட வகுப்பு 
முஸ்லீம் அல்லாத பிற ) 


பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 
( பிற்படுத்தப்பட்ட வகுப்பு 
முஸ்லீம் அல்லாத பிற ) 

பெண்கள் 
சுழற்சி முறை முறை 


சுழற்சி முறை 


முறை 


சுழற்சி முறை 


முறை 


சுழற்சி முறை முறை 

100 


97 


197 


200 


181 


198 


114 


200 
198 


197 


200 


98 


195 


74 
195 


95 


100 


95 


80 
194 
194 
97 


199 


197 


198 


200 


98 


200 
100 


98 


198 


100 


100 


198 


100 
98 


100 


98 


200 


100 


23 


பொதுமுறை 


பொதுமுறை பெண்கள் 


பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 
(பிற்படுத்தப்பட்ட வகுப்பு 
முஸ்லீம் அல்லாத பிற ) 


பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 
( பிற்படுத்தப்பட்ட வகுப்பு 
முஸ்லீம் அல்லாத பிற ) 

பெண்கள் 
சுழற்சி முறை முறை 


சுழற்சி முறை 


முறை 


சுழற்சி முறை 


முறை 


199 


சுழற்சி முறை | முறை 

98 
198 
200 
100 


94 


97 
199 


175 


91 


98 


198 
100 


தற்புனைவு ஆழ்வு , அறிவுத் திறன் குறைபாடு , குறித்த சில கற்றலில் குறைபாடு மற்றும் மனவளர்ச்சி 

குறைபாடு / பல்வகை ஊனம் 
பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட 

மிகவும் பிற்படுத்தப்பட்ட 
முஸ்லீம் முஸ்லீம் பெண்கள் 

வகுப்பினர் 

மற்றும் சீர்மரபினர் 
சுழற்சி முறை முறை சுழற்சி முறை 

முறை 

சுழற்சி முறை முறை 
78 188 

96 
99 95 99 


34 


196 


87 


187 
196 
196 


187 
196 


87 


96 


196 


187 
196 


96 


196 
187 


24 


தற்புனைவு ஆழ்வு , அறிவுத் திறன் குறைபாடு , குறித்த சில கற்றலில் குறைபாடு மற்றும் மனவளர்ச்சி 

குறைபாடு / பல்வகை ஊனம் 
மிகவும் பிற்படுத்தப்பட்ட 
வகுப்பினர் பட்டியலில் கண்ட சாதியினர் - 

பட்டியலில் கண்ட சாதியினர் 
மற்றும் சீர்மரபினர் 

பெண்கள் 
பெண்கள் 
சுழற்சி முறை முறை சுழற்சி முறை முறை சுழற்சி முறை 

முறை 
193 

182 
193 

86 

182 
182 
182 


92 


186 


86 


182 


186 
192 
86 


92 
182 


86 


186 


172 


186 
176 
186 


192 


192 
186 
186 


192 
186 


86 
186 


86 / 


பட்டியலில் கண்ட சாதியினர் 

அருந்ததியர் பெண்கள் 


பட்டியலில் கண்ட 
பழங்குடியினர் 


பட்டியலில் கண்ட 

சாதியினர் 

அருந்ததியர் 
சுழற்சி முறை முறை 

102 


சுழற்சி முறை 

57 


சுழற்சி முறை 


முறை 
132 


முறை 
150 


60 


166 


166 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


சு .ச . பூவலிங்கம் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை. 


( தமிழாக்கம் ) 


க . நரசிம்ம ன் , 

உதவி இயக்குநர் , 
சட்ட ( ஆட்சிமொழிப்பிரிவுத் துறை . 


25 


தமிழ்நாடு 

சட்டம் 
18 / 2017 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் பின்வரும் சட்டமானது , 2017 ஆம் ஆண்டு 
ஜூலை திங்கள் 26 ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது . மற்றும் அது 
பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 

சட்ட எண் 31/ 2017 
2016 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கடலில் மீன்பிடிப்பதை ஒழுங்குமுறைப்படுத்தும் (திருத்தச் ) 
சட்டத்தைத் திருத்தம் செய்வதற்கானதொரு சட்டம் 

இந்திய குடியரசின் அறுபத்து எட்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றப் 
பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக: 

1 . (1) இந்தச் சட்டம் , 2017 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கடலில் மீன்பிடிப்பதை குறுந்தலைப்பு 
ஒழுங்குமுறைபடுத்தும் (திருத்தம் ) திருத்தச் சட்டம் என்று அழைக்கப்படும் 

மற்றும் 

தொடக்கம் 
2 . (இதற்குப்பின்பு இதில் திருத்தச் சட்டம் என குறிப்பிடப்படும் ) 2016 ஆம் ஆண்டு 1ஆம் 
தமிழ்நாடு கடலில் மீன்பிடிப்பதை ஒழுங்குமுறைபடுத்துதல் (திருத்தச் ) சட்டத்தின் 1ஆம் 

பிரிவிற்கான 
பிரிவில், (2) ஆம் உட்பிரிவிற்கு பதிலாக பின்வரும் உட்பிரிவானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 

திருத்தம் 
அதாவது : 

“ (2 ) இது , மாநில அரசு , அறிவிக்கையின் வாயிலாக , குறித்திடலாகும் தேதியன்று 
நடைமுறைக்கு வரும் மற்றும் இந்தச் சட்டத்தின் வெவ்வேறு வகைமுறைகளுக்காக வெவ்வேறு 
தேதிகளை குறித்திடலாம் 

3 . திருத்தச்சட்டத்தின் 5 ஆம் பிரிவில் , (1 ) ஆம் கூறுக்குப் பதிலாக பின்வரும் 5ஆம் 
கூறானது பதிலாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 

பிரிவிற்கான 

திருத்தம் 
" (1) 3ஆம் உட்பிரிவில் , " மூன்று கடற்கல் தொலைதூரம் " என்ற சொற்றொடர் 
வரும் மூன்று இடங்களிலும் " ஐந்து கடற்கல் தொலைதூரம் " என்ற சொற்றொடர் பதிலாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் 
(ஆளுநரின் ஆணைப்படி ) 

சு .ச . பூவலிங்கம் , 
அரசுச் செயலாளர், 

சட்டத் துறை . 
(தமிழாக்கம் ) 

க . நரசிம்மன் , 

உதவி இயக்குநர் , 
சட்ட (ஆட்சிமொழிப்பிரிவுத் துறை. 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் பின்வரும் சட்டமானது , 2017 ஆம் ஆண்டு 
ஜூலை திங்கள் 26 ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது . மற்றும் அது 
பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 

சட்ட எண் 32/ 2017 
தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டங்களை நீக்கறவு செய்வதற்கானதொரு சட்டம் 

இந்தியக் குடியரசின் அறுபத்து எட்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 
பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 

1 . இந்தச் சட்டம் , 2017 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டங்கள் குறுந்தலைப்பு 
( நீக்கறவு) சட்டம் என வழங்கப்பெறும் . 

2 . இணைப்புப் பட்டியலில் குறித்துரைக்கப்பட்ட செய்சட்டங்கள் , அதன் நான்காம் தமிழ்நாடு நிதி 
பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள அளவுக்கு ஈங்கிதனால் நீக்கறவு செய்யப்படுகிறது . 

ஒதுக்களிப்பு 
சட்டங்கள் 

நீக்களவு 
3 . இந்தச் சட்டத்தால் நீக்கறவு செய்யப்பட்டுள்ள செய்சட்டம் எதுவும் பிற காப்புரைகள் 
செய்சட்டத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள , சேர்க்கப்பட்டுள்ள அல்லது சுட்டப்பட்டுள்ள இந்த 
நீக்கறவு செய்சட்டமானது பிற செய்சட்டம் எதையும் பாதித்தல் ஆகாது ; 

மற்றும் இந்தச் சட்டமானது, ஏற்கனவே செய்யப்பட்ட அல்லது செயலுக்கு உட்படுத்தப்பட்ட 
எதனின் அல்லது ஏற்கனவே பெறப்பட்ட, வந்தடைந்த , அல்லது ஏற்க நேரிட்ட உரிமை , உரிமை 


26 


மூலம் , கடமைப்பாடு அல்லது கடப்பாடு எதனின் அல்லது அதனைப் பொறுத்த தீருதவி அல்லது 
நடவடிக்கை எதனின் அல்லது உறுகடன் , தண்டம் , கடமைப் பொறுப்பு , கடப்பாடு , கோருரிமை 
அல்லது கோரிக்கை எதனின் விடுவிப்பு அல்லது தீர்த்தல் அல்லது ஏற்கனவே வழங்கப்பட்ட 
ஈட்டுறுதி எதனின் அல்லது கடந்தகால செயல் அல்லது செய்கை எதனின் செல்லுந்தன்மை , 
செல்லாத்தன்மை , விளைவு அல்லது பின்விளைவுகளை பாதித்தல் ஆகாது ; 

இந்தச் சட்டம் , ஈங்கிதனால் நீக்கறவு செய்யப்படும் செய்சட்டம் எதனாலும் , எதிலும் 
அல்லது எதிலிருந்தும் எந்த முறையிலும் உறுதி செய்யப்பட்டு அல்லது ஏற்பளிக்கப்பட்டு அல்லது 
பெறப்பட்டு இருந்தபோதிலும் , நெறி அல்லது சட்டத்தின் ஆட்சி அல்லது சட்டப்படி நிறுவப்பட்ட 
அதிகாரவரம்பு , வாதுரையின் படிவம் அல்லது நடப்பு முறை , தொழிலாற்றும் முறை அல்லது 
நடைமுறை அல்லது தற்போதுள்ள சிறப்புரிமை, கட்டுப்பாடு , விதிவிலக்கு , பதவி அல்லது நியமனம் 
ஆகியவை எதனையும் பாதித்தல் ஆகாது ; 

செய்சட்டம் எதனையும் , இந்தச் சட்டத்தால் நீக்கறவு செய்யப்படுவதானது , தற்போது 
இருந்துவராத அல்லது நடைமுறையில் இல்லாத அதிகாரவரம்பு , பதவி , கடப்பாடு , உரிமை , 
உரிமைமூலம் , சிறப்புரிமை , கட்டுப்பாடு , விதிவிலக்கு , தொழிலாற்றும் முறை , நடைமுறை அல்லது 
பிற பொருட்பாடு அல்லது எதனையும் புதுப்பித்தலோ அல்லது மீட்டளித்தலோ ஆகாது ; 

இந்தச் சட்டத்தால் செய்சட்டங்கள் நீக்கறவு செய்யப்படுவதானது , அதிகார அமைப்பு 
எதனாலும் தணிக்கை செய்தல் , ஆய்வு செய்தல் , கணக்கு வைத்தல் , புலனாய்வு செய்தல் , 
விசாரணை செய்தல் அல்லது அது தொடர்பாக எடுக்கப்பட்ட அல்லது எடுக்கப்பட உள்ள பிற 
நடவடிக்கை எதனையும் பாதிக்கலாகாது மற்றும் அத்தகைய தணிக்கை செய்தல் , ஆய்வு செய்தல் , 
கணக்கு வைத்தல் , புலனாய்வு செய்தல் , விசாரணை செய்தல் அல்லது நடவடிக்கை எடுத்தல் 
ஆகியவை மேற்சொன்ன செய்சட்டங்கள் இந்தச் சட்டத்தினால் நீக்கறவு செய்யப்படாதவை 
போன்று எடுக்கப்பட்டிருக்கும் மற்றும் அல்லது தொடர்ந்து எடுக்கப்படும் . 


இணைப்புப்பட்டியல் 
(பிரிவு 2 ஐ காண்க ) 


ஆண்டு 


எண் 


குறுந்தலைப்பு 


சட்டநீக்கத்தின் 

அளவு 


( 1) 


(2) 


( 3 ) 


1977 


5 


மையச்சட்டங்களின் வட்டாரப் பொருந்துகை 
1977 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (முன்னளி மானிய வாக்களிப்பு ) முழுவதும் 
சட்டம் 


1977 


1980 


31 


1977 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 

முழுவதும் 
1980 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( முன்னளி மானிய வாக்களிப்பு ) முழுவதும் 
சட்டம் 


1980 


1980 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 

முழுவதும் 
1988 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( முன்னளி மானிய வாக்களிப்பு ) முழுவதும் 
சட்டம் 


1988 


1988 


1988 


1988 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 

முழுவதும் 
1988 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .2) சட்டம் 

முழுவதும் 
1988 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் . 3) சட்டம் 

முழுவதும் 
1991 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( முன்னளி மானிய வாக்களிப்பு ) முழுவதும் 
சட்டம் 


1988 


1991 


25 


1991 


26 


1991 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 


முழுவதும் 


27 


ஆண்டு 


எண் 


குறுந்தலைப்பு 


சட்டநீக்கத்தின் 

அளவு 


(2 ) 


( 3 ) 


1952 
1953 
1953 


1954 


1954 
1955 
1955 
1955 


XS 


===xs5>>> 


VIL 


XV 


1955 


IV 


1956 
1956 
1956 
1956 
1956 
1956 
1956 


1957 
1957 
1957 
1958 
1958 


தமிழ்நாடு சட்டங்கள் 
IV ) 1952 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .2) சட்டம் 

முழுவதும் 
1953 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 

முழுவதும் 
XVIII 1953 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .2 ) சட்டம் 

முழுவதும் 
IX 1954 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 

முழுவதும் 
1954 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் . 2) சட்டம் 

முழுவதும் 
1955 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 

முழுவதும் 
1955 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .2) சட்டம் 

முழுவதும் 
1955 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .3) சட்டம் 

முழுவதும் 
XXXVII 1955 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் . 4) சட்டம் 

முழுவதும் 
1956 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 

முழுவதும் 
1956 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .2 ) சட்டம் 

முழுவதும் 
XVIII 1956 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் . 3) சட்டம் 

முழுவதும் 
XIX 1956 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .4) சட்டம் 

முழுவதும் 
XX 1956 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .5) சட்டம் 

முழுவதும் 
XXXVII 1956 - ஆம் ஆண் 
1956 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .6 ) சட்டம் 

முழுவதும் 
XXXVIII 1956 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( முன்னளி மானிய வாக்களிப்பு ) முழுவதும் 

சட்டம் 
IV 1957 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 

முழுவதும் 
1957 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .2) சட்டம் 

முழுவதும் 
1957 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .3) சட்டம் 

முழுவதும் 
1958 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 

முழுவதும் 
1958 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( முன்னளி மானிய வாக்களிப்பு ) முழுவதும் 

சட்டம் 
VI 1958 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .2 ) சட்டம் 

முழுவதும் 
IX 1958 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் . 3) சட்டம் 

முழுவதும் 
XXII 1958 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .4) சட்டம் 

முழுவதும் 
XXIII 1958 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .5 ) சட்டம் 

முழுவதும் 
1959 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 

முழுவதும் 
1959 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .2) சட்டம் 

முழுவதும் 
1959 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் . 3) சட்டம் 

முழுவதும் 
1959 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .5) சட்டம் 

முழுவதும் 
29 1959 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .4 ) சட்டம் 

முழுவதும் 
1 1960 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (முன்னளி மானிய வாக்களிப்பு ) முழுவதும் 

சட்டம் 
2 1960 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 

முழுவதும் 
1960 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .2) சட்டம் 

முழுவதும் 
1960 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் . 3) சட்டம் 

முழுவதும் 
1961 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 

முழுவதும் 
5 1961 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .2) சட்டம் 

முழுவதும் 


XVI 


IV 


1958 


1958 
1958 
1958 
1959 


1959 
1959 


>=>>=11..=**-*-*-- 


1959 
1959 
1960 


1960 
1960 
1960 
1961 
1961 


28 


ஆண்டு எண் 


குறுந்தலைப்பு 


சட்டநீக்கத்தின் 

அளவு 


( 4) 


1961 


1961 
1961 
1961 
1961 


48 


1961 
1962 
1963 
1963 
1963 
1963 
1963 
1963 
1964 


4 | 
5 


1964 
1964 


12 
13 


1964 
1964 
1964 
1964 
1965 
1965 
1965 
1965 


தமிழ்நாடு சட்டங்கள் 
1961 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் . 3) சட்டம் 

முழுவதும் 
1961- ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .4) சட்டம் 

முழுவதும் 
1961- ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .5) சட்டம் 

முழுவதும் 
1961 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் . 6) சட்டம் 

முழுவதும் 
1961 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( முன்னளி மானிய வாக்களிப்பு ) முழுவதும் 
சட்டம் 
1961 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .7) சட்டம் 

முழுவதும் 
1962 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 

முழுவதும் 
1963 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 

முழுவதும் 
1963 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .2 ) சட்டம் 

முழுவதும் 
1963 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .3) சட்டம் 

முழுவதும் 
1963 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் . 4) சட்டம் 

முழுவதும் 
1963 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .5 ) சட்டம் 

முழுவதும் 
1963 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .6 ) சட்டம் 

முழுவதும் 
1964 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 

முழுவதும் 
1964 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .2) சட்டம் 

முழுவதும் 
1964 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் . 3) சட்டம் 

முழுவதும் 
1964 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் . 4) சட்டம் 

முழுவதும் 
1964 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .5) சட்டம் 

முழுவதும் 
1964 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .7) சட்டம் 

முழுவதும் 
1964 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .6) சட்டம் 

முழுவதும் 
1965 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 

முழுவதும் 
1965 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .2) சட்டம் 

முழுவதும் 
1965 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .3) சட்டம் 

முழுவதும் 
1965 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .4) சட்டம் 

முழுவதும் 
1965 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .5 ) சட்டம் 

முழுவதும் 
1965 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .6) சட்டம் 

முழுவதும் 
1966 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 

முழுவதும் 
1966 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .2 ) சட்டம் 

முழுவதும் 
1966 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .3) சட்டம் 

முழுவதும் 
1966 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .4) சட்டம் 

முழுவதும் 
1966 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .5 ) சட்டம் 
1967 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 

முழுவதும் 
1967 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( முன்னளி மானிய வாக்களிப்பு ) முழுவதும் 
சட்டம் 
1967 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .2 ) சட்டம் 

முழுவதும் 
1968 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 

முழுவதும் 
1968 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .2 ) சட்டம் 
1968 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .3) சட்டம் 

முழுவதும் 
1968 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .4 ) சட்டம் 

முழுவதும் 


1965 
1965 
1966 


1966 


500 


6 


1966 
1966 
1966 
1967 
1967 


16 


முழுவதும் 


2 


1967 


8 


1968 
1968 


முழுவதும் 


1968 
1968 


29 


ஆண்டு 


எண் 


குறுந்தலைப்பு 


சட்டநீக்கத்தின் 

அளவு 


(1) 


(2) 


( 3 ) 


தமிழ்நாடு சட்டங்கள் 


1969 


5 


1969 
1969 
1969 
1969 
1969 


| 


7 
12 


1970 


1970 


5 


1970 


1970 


1970 


1970 
1971 


5 


1971 


6 


1971 ) 


1969 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 

முழுவதும் 
1969 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .2) சட்டம் 

முழுவதும் 
1969 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .3) சட்டம் 

முழுவதும் 
1969- ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச்( எண் .4) சட்டம் 

முழுவதும் 
1969 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .5) சட்டம் 

முழுவதும் 
1969 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .6) சட்டம் 

முழுவதும் 
1970 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 

முழுவதும் 
1970 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( முன்னளி மானிய வாக்களிப்பு ) முழுவதும் 
சட்டம் 
1970 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .2) சட்டம் 

முழுவதும் 
1970 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .3 ) சட்டம் 

முழுவதும் 
1970 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .4 ) சட்டம் 

முழுவதும் 
1970 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .5 ) சட்டம் 

முழுவதும் 
1971 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்கப்பளிப்புச் ( முன்னளிமானிய வாக்களிப்பு ) முழுவதும் 
சட்டம் 
1971 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 

முழுவதும் 
1971- ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் . 2) சட்டம் 

முழுவதும் 
1971 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .3) சட்டம் 

முழுவதும் 
1971- ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் . 4) சட்டம் 

முழுவதும் 
1972 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 

முழுவதும் 
1972 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .2) சட்டம் 

முழுவதும் 
1972 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் . 3) சட்டம் 

முழுவதும் 
1972 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .4) சட்டம் 

முழுவதும் 
1973 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .2) சட்டம் 

முழுவதும் 
1973- ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .3) சட்டம் 

முழுவதும் 
1973- ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .4) சட்டம் 

முழுவதும் 
1973 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .5) சட்டம் 

முழுவதும் 
1974 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (முன்னளி மானிய வாக்களிப்பு ) முழுவதும் 
சட்டம் 
1974- ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 

முழுவதும் 
1974- ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .2) சட்டம் 

முழுவதும் 
1974 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .3) சட்டம் 

முழுவதும் 
1974 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .4) சட்டம் 

முழுவதும் 


1971 


1971 


1972 


1972 


1972 


23 


1973 ) 


1973 ) 


1973 


35 


| 


1973 
1973 


1974 ) 


1974 ) 


1974 


1974 


1974 
1974 


33 
51 


30 


ஆண்டு 


எண் 


குறுந்தலைப்பு 


சட்டநீக்கத்தின் 

அளவு 


( 4 ) 


( 3 ) 

தமிழ்நாடு சட்டங்கள் 
1975 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (முன்னளி மானிய வாக்களிப்பு ) முழுவதும் 


1975 


8 


சட்டம் 


1975 
1975 


9 
12 


1975 


1975 


1977 


1978 


1978 


1978 


1978 


1978 


1979 


1975 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 

முழுவதும் 
1975 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .2) சட்டம் 

முழுவதும் 
1975 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் . 3) சட்டம் 

முழுவதும் 
1975 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .4 ) சட்டம் 

முழுவதும் 
1977 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் . 2) சட்டம் 

முழுவதும் 
1978 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 

முழுவதும் 
1978 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .2 ) சட்டம் 

முழுவதும் 
1978 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .3) சட்டம் 

முழுவதும் 
1978 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் . 4) சட்டம் 

முழுவதும் 
1978 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .5 ) சட்டம் 

முழுவதும் 
1979 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( முன்னளி மானிய வாக்களிப்பு ) முழுவதும் 
சட்டம் 
1979- ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 

முழுவதும் 
1979 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .2 ) சட்டம் 

முழுவதும் 
1979 -ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .3) சட்டம் 

முழுவதும் 
1979 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .4 ) சட்டம் 

முழுவதும் 
1979 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .5) சட்டம் 

முழுவதும் 
1979 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .6) சட்டம் 

முழுவதும் 
1980 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .2 ) சட்டம் 

முழுவதும் 
1981 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 

முழுவதும் 
1981 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .2 ) சட்டம் 

முழுவதும் 
1981 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( முன்னளி மானிய வாக்களிப்பு ) முழுவதும் 
சட்டம் 


1979 


1979 


1979 


1979 


1979 


1979 


1980 


1981 ) 


1981 


1981 ) 


1981 ) 


1981 


1982 


1982 


1981 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் . 3) சட்டம் 

முழுவதும் 
1981 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் 4 ) சட்டம் 

முழுவதும் 
1982- ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 

முழுவதும் 
1982 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .2) சட்டம் 

முழுவதும் 
1982 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .3) சட்டம் 

முழுவதும் 
1983 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( முன்னளி மானிய வாக்களிப்பு ) முழுவதும் 
சட்டம் 


1982 


1983 


15 


31 


ஆண்டு எண் 


எ 


குறுந்தலைப்பு 


சட்டநீக்கத்தின் 

அளவு 


1983 


1983 


1983 
1983 


18 
35 


1983 


1983 


36 | 


1983 


1983 


1984 ) 


1984 


1984 


1984 


( 3 ) 

தமிழ்நாடு சட்டங்கள் 
1983 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 

முழுவதும் 
1983 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .2) சட்டம் 

முழுவதும் 
1983 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் . 3) சட்டம் 

முழுவதும் 
1983 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .4 ) சட்டம் 

முழுவதும் 
1983 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .5 ) சட்டம் 

முழுவதும் 
1983 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .6) சட்டம் 

முழுவதும் 
1983 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .7) சட்டம் 

முழுவதும் 
1984 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( முன்னளி மானிய வாக்களிப்பு ) முழுவதும் 
சட்டம் 
1984 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 

முழுவதும் 
1984 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .2 ) சட்டம் 

முழுவதும் 
1984 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .3) சட்டம் 

முழுவதும் 
1984 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .4) சட்டம் 

முழுவதும் 
1985 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 

முழுவதும் 
1985 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( முன்னளிமானிய வாக்களிப்பு ) முழுவதும் 
சட்டம் 
1985 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .2) சட்டம் 

முழுவதும் 
1986 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 

முழுவதும் 
1986 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .2) சட்டம் 

முழுவதும் 
1986 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( முன்னளி மானிய வாக்களிப்பு ) முழுவதும் 
சட்டம் 
1986 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .3) சட்டம் 

முழுவதும் 
1986 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் . 4) சட்டம் 

முழுவதும் 
1986 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .5) சட்டம் 

முழுவதும் 
1986 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .6) சட்டம் 

முழுவதும் 
1987 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( முன்னளி மானிய வாக்களிப்பு ) முழுவதும் 
சட்டம் 


1984 


1985 


1985 


1985 


1986 


1986 


1986 


1986 


1986 


1986 


1986 
1987 


முழுவதும் 


1987 
1987 
1987 


8 
12 


முழுவதும் 


1987 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 
1987 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .2) சட்டம் 
1987 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .3) சட்டம் 
1987 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .4 ) சட்டம் 
1987 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .5 ) சட்டம் 


முழுவதும் 


1987 


முழுவதும் 


1987 


முழுவதும் 


32 


ஆண்டு 


எண் 


குறுந்தலைப்பு 


சட்டநீக்கத்தின் 

அளவு 


(1) 


( 2) 


1989 


1989 


6 


தமிழ்நாடு சட்டங்கள் 
1989 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( முன்னளி மானிய வாக்களிப்பு ) முழுவதும் 
சட்டம் 


வா 


1989 


1989 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 


முழுவதும் 


1989 


1989 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .2 ) சட்டம் 


முழுவதும் 


1990 


1990 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 


முழுவதும் 


1990 


9 


1990 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( முன்னளி மானிய வாக்களிப்பு ) முழுவதும் 
சட்டம் 


1990 


11 


1990 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .2) சட்டம் 


முழுவதும் 


1990 


முழுவதும் 


1990 


1990 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் . 3) சட்டம் 
1990 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .4) சட்டம் 
1991 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 


முழுவதும் 


1991 


முழுவதும் 


1991 


1991 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 


முழுவதும் 


1991 


1991 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .2) சட்டம் 


முழுவதும் 


1992 


1992 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (முன்னளி மானிய வாக்களிப்பு ) முழுவதும் 
சட்டம் 


1992 ) 


முழுவதும் 


1992 


முழுவதும் 


1992 


1992 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 
1992 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .2) சட்டம் 
1992 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .3) சட்டம் 
1992 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .4) சட்டம் 
1992 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .5) சட்டம் 


முழுவதும் 


1992 


முழுவதும் 


1992 


டம் 


முழுவதும் 


1993 


1993 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( முன்னளி மானிய வாக்களிப்பு ) முழுவதும் 
சட்டம் 


1993 


1993 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 


முழுவதும் 


1993 


11 


1993 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .2) சட்டம் 


முழுவதும் 


1993 


30 


1993 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் . 3) சட்டம் 


முழுவதும் 


1994 


18 ) 


1994 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 


முழுவதும் 


33 


ஆண்டு 


எண் 


குறுந்தலைப்பு 


சட்டநீக்கத்தின் 

அளவு 


1994 


19 


தமிழ்நாடு சட்டங்கள் 
1994 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( முன்னளி மானிய வாக்களிப்பு ) 
சட்டம் 

முழுவதும் 


1994 


1994 


24 


1994 


1995 


1995 


1994 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .2 ) சட்டம் 

முழுவதும் 
1994 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .3) சட்டம் 

முழுவதும் 
1994 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .4) சட்டம் 

முழுவதும் 
1995 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 

முழுவதும் 
1995 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( முன்னளி மானிய வாக்களிப்பு ) முழுவதும் 
சட்டம் 
1995 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .2) சட்டம் 

முழுவதும் 
1995 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் . 3) சட்டம் 

முழுவதும் 
1996 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 

முழுவதும் 
1996 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( முன்னளி மானிய வாக்களிப்பு ) முழுவதும் 
சட்டம் 


1995 


1995 


35 


1996 


1996 


1996 ) 


முழுவதும் 


1996 


1996 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .2) சட்டம் 
1996 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .3 ) சட்டம் 
1997 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (முன்னளி மானிய வாக்களிப்பு ) முழுவதும் 
சட்டம் 


முழுவதும் 


1997 


1997 ) 


1997 


டா 


1997 


1997 


1997 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 

முழுவதும் 
1997 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் . 2) சட்டம் 

முழுவதும் 
1997 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் . 3) சட்டம் 

முழுவதும் 
1997 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் . 4) சட்டம் 

முழுவதும் 
1997 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .5) சட்டம் 

முழுவதும் 
1998 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 

முழுவதும் 
1998 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( முன்னளி மானிய வாக்களிப்பு ) முழுவதும் 
சட்டம் 


1997 


1998 


1998 


1998 


1998 


1998 
1999 


39 
5 


1998 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .2) சட்டம் 

முழுவதும் 
1998 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் . 3) சட்டம் 

முழுவதும் 
1998 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .4 ) சட்டம் 

முழுவதும் 
1999 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( முன்னளி மானிய வாக்களிப்பு ) முழுவதும் 
சட்டம் 


1999 


6 


முழுவதும் 


1999 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 
1999 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .2 ) சட்டம் 


1999 


8 


முழுவதும் 


34 


ஆண்டு 


சட்டநீக்கத்தின் 


எண 


குறுந்தலைப்பு 


அளவு 


(10 


(2) 


( 3) 


( 4 ) 


தமிழ்நாடு சட்டங்கள் 


1999 


40 


1999 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் . 3) சட்டம் 


முழுவதும் 


2000 


2000 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் சட்டம் 


முழுவதும் 


2000 


4 


2000 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( முன்னளி மானிய வாக்களிப்பு ) முழுவதும் 
சட்டம் 


2000 


8 


2000 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .2) சட்டம் 


முழுவதும் 


2000 


LI 


முழுவதும் 


2000 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் (எண் .3) சட்டம் 
2000 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்களிப்புச் ( எண் .4) சட்டம் 


2000 


29 


முழுவதும் 


( ஆளுநரின் ஆணைப்படி ) 


சு .ச . பூவலிங்கம் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


( தமிழாக்கம் ) 


க . நரசிம்மன் , 

உதவி இயக்குநர் , 
சட்ட ( ஆட்சிமொழிப்பிரிவுத் துறை. 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


